


வசந்த காலத்தில்‌ ஒரு மாலை பொழுதில்‌ 
இளவரசன்‌ சித்தார்த்தன்‌ அரண்மனைக்கு 
அருகே இருக்கும்‌ ஏரிக்கரையில்‌ நடந்து 
கொண்டிருந்தான்‌. அப்போது 
தண்ணீரில்‌ ஒரு விசித்திரமான சலசலப்பு 
கேட்டது. 





இளவரசன்‌ வானத்தில்‌ அன்னாந்து 
பார்த்த போது மூன்று அன்ன 
பறவைகள்‌ பறந்து கொண்டிருந்தது. 
அதை பார்த்த அவன்‌ மனம்‌ நெகிழ்ந்து 


போனான்‌. 


திடீரென்று ஒரு அன்ன பறவை 
மட்டும்‌ க்ரீச்‌.. என்று பயங்கரமான 
சத்தம்‌ போட்டது. அதனுடைய சிறகு 
அடிக்காமல்‌ கீழே விழ 
தொடங்கியது. 





பாவம்‌ அந்த அன்னம்‌ தரையை நோக்கி விழுந்த பறவையை நோக்கி இளவரசன்‌ 


விழுந்தது. யாரோ அதன்‌ மீது அம்பு ஓடினான்‌. 
எய்திருக்கிறார்கள்‌! 





புல்‌ வெளியில்‌ விழுந்த இந்த அழகான அன்னத்தின்‌ மேல்‌ யார்‌ 
அன்னம்‌ வலியோடு கத்தி கொண்டிருந்தது. அம்பு எய்திரிப்பார்கள்‌? அவன்‌ அதை 
அதனுடைய தோளில்‌ ஒரு அம்பு சொருகி எண்ணி துயரம்‌ அடைந்தான்‌. ஆனால்‌ 
இருந்தது. அவனால்‌ என்ன செய்ய முடியும்‌? 





“நானும்‌ உன்னை போல முன்‌ 


இளவரசன்‌ சித்தார்த்தன்‌ கீழே அமர்ந்து ஜென்மத்தில்‌ அன்னமாக தான்‌ 
அன்னத்தின்‌ மிருதுவான இறகை தடவி இருந்தேன்‌”. என்று ஆறுதல்‌ கூறினான்‌ 
கொடுத்தான்‌. சித்தார்த்தன்‌. 





“பயப்படாதே உனக்கு உதவி இளவரசன்‌ மெல்ல அந்த அம்பை அதன்‌ 


செய்யவே நான்‌ இங்கு உடம்பிலிருந்து வெளியே எடுத்தான்‌. 
இருக்கிறேன்‌.” என்று கூறினான்‌. பின்னர்‌ அது வெப்பமாக 
அன்னமும்‌ அமைதி அடைந்தது. இருப்பதற்காக அவன்‌ ஆடையை அதன்‌ 


மீது போர்த்தினான்‌. 





எங்கே அது? என்று ஒரு குரல்‌ கேட்டது. “சபாஷ்‌ தம்பி. என்னுடைய 
அது சித்தார்த்தனின்‌ உறவினன்‌ தேவதத்தன்‌. அன்னத்தை கண்டுபிடித்து 
அவன்‌ ஒரு பெரிய அம்பை ஏந்தி கொண்டு விட்டாயே!” என்றான்‌ தேவதத்தன்‌. 


வந்தான்‌. 








“ஆனால்‌ நான்‌ தான்‌ அம்பை 
எய்தவன்‌. அதனால்‌ எனக்கு தான்‌ இது 
சொந்தமானது. அது தான்‌ சட்டம்‌.” 
என்றான்‌ தேவதத்தன்‌. 


“இது உன்னுடைய அன்னம்‌ கிடையாது. 


இது காட்டில்‌ வாழ்வது. அந்த ஆகாயத்திற்கு 
சொந்தமானது." 





“அது சட்டமாக வேண்டுமானால்‌ இருக்கலாம்‌. “சரி அப்படியானால்‌ நாம்‌ ராஜாவிடமும்‌ 


ஆனால்‌ இந்த அன்னம்‌ உயிரோடு தான்‌ அவரின்‌ மந்திரிகளிடமும்‌ 

இருக்கிறது. நான்‌ அது குணம்‌ அடைவதற்கு கேட்டுவிடலாமே?' என்று பொறுமையாக 
உதவ போகிறேன்‌ என்றான்‌ சித்தார்த்தன்‌. கூறினான்‌ சித்தார்த்தன்‌. “எது நியாயம்‌” 
“அவன்‌ உறவினனுக்கு கோபம்‌ வந்துவிட்டது. என்று அவர்கள்‌ கூறட்டும்‌ என்றான்‌. 


இதை போல முட்டாள்‌ தனமான பேச்சை நான்‌ 
கேட்டதில்லை” என்றான்‌ தேவதத்தன்‌. 





[11 


ஒரு பறவையை அம்பால்‌ நான்‌ கொன்றேன்‌ 
்‌ என்றால்‌ அது எனக்கே சொந்தம்‌” என்றான்‌ 


“ஆம்‌ உண்மை தான்‌ என்றார்‌ அமைச்சர்‌. 


சபையில்‌ ஒரு பெரிய விவாதம்‌ 











“அந்த பறவை இறந்தால்‌ தானே! இந்த அன்னமோ திடீரென்று ஒரு முதியவர்‌ கதவில்‌ 
உயிருடன்‌ தானே இருக்கிறது.” என்றான்‌ வந்து நின்றார்‌. 

சித்தார்த்தன்‌. 

இப்போது யாருக்குமே என்ன சொல்வதென்று 

தெரியவில்லை. 





“அன்னமிடமே நாம்‌ இதை கேட்டால்‌ 
என்ன ?' என்றார்‌ முதியவர்‌. 

அன்னம்‌ “தான்‌ குணம்‌ அடைய வேண்டும்‌” 
என்று தான்‌ கூறும்‌. “உலகில்‌ யாருமே 
சாவும்‌, வலியும்‌ வேண்டுமென்று கூற 


மாட்டார்கள்‌. யார்‌ அதை 


குணப்படுத்துவார்களோ அவர்களிடமே 


போக விருப்பம்‌ கூறும்‌.” என்றார்‌ முதியவர்‌. 


சி ள்‌ 
கனி 


“ஆம்‌ நல்ல அறிவுரை! அப்படியே 
ஆகட்டும்‌. இரண்டு பேருமே 
அன்னம்‌ குணமடைய உதவட்டும்‌." 
என்றார்‌ ராஜா. 





பறவைகளும்‌ வலியுணரும்‌ என்பதை ஒரு மாலை பொழுதில்‌ அரண்மைக்கு அருகே 


விரைவில்‌ தேவதத்தன்‌ இருக்கும்‌ ஏரிக்கரையில்‌ நடந்து 
உணர்ந்து கொண்டான்‌. அன்னம்‌ கொண்டிருந்தார்கள்‌ சித்தார்த்தனும்‌, 
குணமடைய சிதார்த்தனுக்கு உதவினான்‌. தேவதத்தனும்‌ அப்போது ஒரு விசித்திரமான 


சீக்கிரமே அன்னம்‌ குணமடைந்தது. சலசலப்பு கேட்டது. 





“வானத்தில்‌ பாரு!” என்று கூறினான்‌ 


தேவதத்தன்‌. மற்ற அன்ன பறவைகள்‌ 


காயத்திலிருந்து அடிபட்ட அன்னம்‌ 
ன்‌ பறப்பதற்கு தன்‌ சிறகுகளை அடிக்க 
அடிபட்ட அன்னத்தை தேடி வந்திருந்தின. தொடங்கியது. 





சித்தார்த்தனும்‌, தேவதத்தனும்‌ அந்த 


மெதுவாக மெதுவாக அது அன்னம்‌ தூரம்‌ உள்ள மலைகளுக்கு 
காற்றில்‌ மேலெழுந்து மாலை மேல்‌ பறந்து செல்வதை கண்‌ 
பொழுது வானில்‌ பறந்து இமைக்காமல்‌ பார்த்து 

சென்றது. கொண்டிருந்தனர்‌. 





ரஷ்‌. 
ஸ்‌ ச வு 
ரது 





சில ஆண்டுகளுக்கு பின்னர்‌ அந்த 
இளவரசன்‌ தான்‌ புத்தராக 
மாறினான்‌. 

புத்தர்‌ மற்ற உயிர்களிடம்‌ மனிதன்‌ 
கருணை கொண்டிருக்க வேண்டும்‌ 
என்பதையே தன்‌ வாழ்நாள்‌ 


முழுவதும்‌ கற்பித்தார்‌. 





